ASTITUTEOFTAMIL 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 

தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 
திவ்வியகவி - பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் அருளிச்செய்த 


திருவரங்கக் கலம்பகம் 


யாவரும் 


ஊரே 


+ 
D 


கேளிர் 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
International Institute of Tamil Studies 


TONAL 


D 


" அறிவுச் செல்வங்கள் அனைத்தையும் 
தமிழுக்குக் கொண்டுவர வேண்டும் . 
இனிவரும் நூற்றாண்டுகளுக்கும் 
அருந்தமிழை ஆற்றல் படுத்த வேண்டும் " 


மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 

புரட்சித் தலைவி 


அம்மா அவர்கள் 


திவ்வியகவி - பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் அருளிச்செய்த 


திருவரங்கக் கலம்பகம் 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 
தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 

பதிப்பாசிரியர் 
முனைவர் கோ.விசயராகவன் 

எம்.ஏ., எம்.ஃபில் எம்பி.ஏ . பி.எட் , பிஎச்.டி 
இயக்குநர் , உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் . 


SEMATICAL 


பல 


SUE 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 
இரண்டாம் முதன்மைச் சாலை , மையத் தொழில்நுட்பப் பயிலக வளாகம் 

தரமணி , சென்னை - 600 113 


நூல் விவரக் குறிப்பு 


நூல் 


ஆசிரியர் 


நூல் தலைப்பு திருவரங்கக் கலம்பகம் 

: திவ்வியகவி - பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் 
வெளியீட்டாளரும் : உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
பதிப்புரிமையும் இரண்டாம் முதன்மைச் சாலை 

மையத் தொழில்நுட்பப் பயிலக வளாகம் 

தரமணி , சென்னை - 600 113 . 
தொலைபேசி எண் : 044 - 22542992 
வெளியீட்டு எண் 

: 884 
மொழி 

: தமிழ் 
பதிப்பு ஆண்டு : 2015 : முதற்பதிப்பு 
பயன்படுத்திய தாள் : 16 கிகி டி.என்.பி.எல் . வெள்ளை 
நூலின் அளவு 

: 1/8 டெம்மி 
எழுத்தின் அளவு 

11 புள்ளி 
பக்க எண்ணிக்கை 

: 48 


அச்சுப்படிகளின் 


எண்ணிக்கை 


: 1200 


விலை 


ரூ .30 ( ரூபாய் முப்பது மட்டும் ) 
: 978-93-85165-39-9 


ISBN 


அச்சகம் 


: ராஜ் எண்டர்பிரைஸஸ் 
திருவல்லிக்கேணி 
சென்னை - 600 005 . 


முனைவர் கோ.விசயராகவன் எம்.ஏ., எம்.ஃபில் , எம்.பி.ஏ. பி.எட்.,பி.எச்.டி 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
சென்னை 600113 


அணிந்துரை 
பழங்கால அரிய நூல்களையும் சுவடிகளையும் 
பாதுகாக்கும் வகையில் 2014 ஆம் ஆண்டு நிறுவனத்தில் 34 
இலட்சம் மதிப்பீட்டில் சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் 
மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சித்தலைவி அம்மா 
அவர்களால் தொடங்கப்பட்டது . அவ்வகையில் 
நாடெங்கினும் உள்ள அரிய நூல்களை , சுவடிகளைத் 
திரட்டும் பணி தொடங்கப்பட்டு , கண்டறியப்பட்டுள்ள 
நூல்களைத் தமிழ்த்தாய் 67 - பெருவிழா , பிப்ரவரி 2015 இல் 
வெளியிடும் திட்டத்தின் கீழ் , தாரண ஆண்டு சித்திரைத் 
திங்கள் வெளிவந்துள்ள இந்நூல் இப்பொழுது 
மீட்டுருவாக்கம் செய்யப்பெற்று வெளியிடப்படுகிறது . 

தமிழில் தோன்றி வளர்ந்துள்ள சிற்றிலங்கியங்களின் 
வகையைத் 96 எனச் சொன்னாலும் அவற்றையும் மிஞ்சி 
மிகப்பலவாக விரிந்துள்ளன. அவற்றுள் ஒன்றுதான் 
கலம்பகம் என்னும் சிற்றிலக்கியம் . இவ்விலக்கியம் 18 
உறுப்புகளைக் கொண்டது என்பர் . எனினும் பலவகை யாப்பு 
உறுப்புகளும் கலந்து வருமாறு பலவகைப்பாடல்களும் 
இணைந்த சிற்றிலக்கிய வகையாக அமைந்துள்ளது . அத்தகைய 
கலம்பங்களுள் ஒன்றாக அமைந்திருப்பது கோயிற் கலம்பகம் 
என்றழைக்கப்படுகின்ற திருவரங்கக் கலகம்பகம் ஆகும் . 
திருவரங்கத்தில் எழுந்தருளியிருக்கின்ற 

அரங்கனது 
பருமையையும் அருளிச் செயல்களையும் உரைப்பதாக 
இந்நூல் அமைந்துள்ளது . காப்பு உட்பட 101 செய்யுள்களை 
உடையது . 


வழிவழி வந்த வைணவ நெறிகளால் வாழ்ந்து சிறந்த 
அழகிய மணவாளதாசர் என்கிற அருளாளர் இந்நூலை 
எழுதியுள்ளார் . தனியனை விடுத்து 10 பாடல்களில் அரங்கன் 
அருட்செயலைப்பாடி தமது பல்வகையாப்புப் புலமையையும் 
இலக்கிய வளமையையும் , வைணவ நெறிமுறைகளையும் 
வெளிப்படுத்தி இருப்பதைப் படிப்போர் உணர்வர் . 
கிடைத்தற்கரிய இந்நூல் ஒளியச்சு மூலம் இப்பொழுது புத்துயிர் 
பெற்றுள்ளது . 

தமிழறிஞர்களின் தமிழ்த் தொண்டினை எப்போதும் 
பாராட்டுவதில் முதன்மையானவர் மாண்புமிகு மக்களின் 
முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆவார் . 
மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழ் மீதும் தமிழர் மீதும் 
தமிழ்ப் பண்பாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பும் 
கருணையும் அளப்பரியன . தமிழின் மேம்பாட்டுக்கெனப் பல 
திட்டங்களை மேற்கொண்டு செயலாற்றி வருகின்றார்கள் . 
ஒல்லும்வகையெல்லாம் தமிழ் வளர்த்துவரும் மாண்புமிகு 
மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் நன்றிகளைப் 
பதிவு செய்கின்றோம் . 

தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் 
அளித்துவரும் பள்ளிக்கல்வி , தமிழ் வளர்ச்சி மற்றும் 
தமிழ்ப் பண்பாட்டுத் துறை அமைச்சரும் உலகத் 
தமிழாராய்ச்சி நிறுவனத் தலைவருமாகிய மாண்புமிகு 
கே.சி. வீரமணி அவர்களுக்கு நன்றி , 

தமிழ் வளர்ச்சிப் பணிகளில் ஆர்வத்தோடு நாட்டம் 
செலுத்தித் தமிழ்த் தொண்டாற்றி வரும் தமிழ் வளர்ச்சி 
மற்றும் செய்தித்துறை அரசுச் செயலாளர் முனைவர் மூ . 
இராசாராம் இ.ஆ.ப. அவர்களுக்கும் இதயம் கனிந்த 
நன்றியினைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 

இந்நூல் சிறப்பான முறையில் மறு அச்சுப் பெற 
முனைந்து உழைத்த உலகத் தமிழாராய்ச்சி நிறுவன 
அனைத்துப் பணியாளர்களுக்கும் அச்சகத்தார்க்கும் என் நன்றி . 

இயக்குநர் 


கோயிற்கலம்பகம் 

என்னும் 
திருவரங்க 
வாங்கக்கலம்பகம் 

மூலபாடம் , 


அழகியமணவாளதாசர் 

என்கிற 
திவ்வியகவி - பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் 

அருளிச்செய்தது . 


பிழையறப் பரிசோதிக்கப்பட்டு , 


சென்னை : 


த 


புஷ்பாத செட்டியாரால் 

சலாரத்நாகாம் என்னும் 
அச்சுக்கூடத்திற் பதிப்பிக்கப்பட்டது . 


தாரண D சித்திரைமா 


2 


ஸ்ரீ 
திருவரங்கக்கலம்பகம் . 


தனியன்கள் - நேரிசை வெண்பா. 
ஆழ்வார் முன் பின்னவர்க்கு மாமறைதந்தார் தமிழால் 
வாழ்வார்மணவாளர் மாண்பவருட் - டாழ்வாரு 
மெம்போலியர்க்கு மிரங்கியரங்கக்கலம்ப 
கம்போதகல்கவைத்தார் காண் . 

அறுசீர்க்கழிநெடில் ஆசிரிய விருத்தம் . 
சொன்னோக்கும் பொருணோக்குந் தொடை நோ 
க்கு நடை நோக்குந் துறையினோக்கோ , டென்னோக் 
குங் காணவிலக் கியமாவ தன்றியிதி லீடுபட்டோர் , 
நன்னோக்கும் புத்தியும் பத்தியும் பெறுவர் முத்திய 
ண்டா நானென் சொல்கேன் , பன்னோக்க மணவா 
ளர் பகாரங்கக் கலம்பகத்தைப் பாரீர்பாரீர் 

காப்பு - கட்டளைக்கலித்துறைகள் . 
வேதந்தொகுத்துத்தமிழ்ப்பாடல் செய்தவிமலன் 
பொய்கை , பூதன்மயிலையார் கோன்புகழ்ச்சேரன்புத் 
தூரன்றொண்டர் , பாதந்தருந்து கண்மாமழிசைக்கு 
மன்பாணன்மங்கை , நாதன்மதுரகவிகோதைபாதங் 
கணண்ணுதுமே . 

( க ) 
மறைப்பாற்கடலைத்திருநாவின் மந்தரத்தாற்கடை 
ந்து , துறைப்பாற்படுத்தித் தமிழாயிரத்தின் சுவைய 
மிர்தங் , கறைப்பாம்பணைப்பள்ளி யானன்பரீட்டங் 
களித்தருந்த , நிறைப்பான் கழலன்றிச்சன்மவிடாய் 
க்கு நிழலில்லையே . 


( 
உ 
) 


2 


திருவரங்கக்கலம்பகம் . 


பிடிக்கும்பரசமயக்குலவேழம்பிளிறவெகுண் 
டிடிக்குங்குரற்சிங்கவேறனையானெழுபாருமுய்யப் 
படிக்கும் புகழெம்மிராமாநுசமுனிபல்குணமும் 
வடிக்குங்கருத்தினர்க்கேதிருமாமணி மண்டபமே . 
வானிட்டகீர்த்திவளர் கூரத்தாழ்வான் மகிழவந்த 
தேனிட்டதார் நம்பெருமாள் குமாரர்சிவனையயன் 
றானிட்டசாபந்துடைத்தாளரங்கர்சங்காழி புய 
நானிட்டனென்றருள் பட்டர்பொற்றாள் கதி நந்தமக் 

( கே . 
மயங்கிசைக்கொச்சகக்கலிப்பா . 

இவை - எட்டடித்தரவுகள் . ( உ ) 
சீர்பூத்த செழுங்கமலத்திருத்தவிசின் வீற்றிருக்கு 
நீர்பூத்ததிருமகளுநிலமகளுமடிவருடச் 
சிறைப்பறவை புறங்காப்பச்சேனையர்கோன்பணி கேட்ப 
நறைப்படலைத்துழாய்மார்பினாயிறுபோன்மணிவிளங்க 
வரியதானவர்க்கடிந்தவைம்படையும்புடைதயங்கக் 
கரியமால்வரை முளரிக்காடீன்று கிடந்தாங்குப் 
பாயிரநான்மறைபரவப்பாற்கடலுட்பருமணிச்சூட் 
டாயிரவாய்ப்பாம்பணை மேலறிதுயிலினினிதமர்ந்தோய் . 
மண்ணகந்துயர் நீங்கவானகந்தொழுதேத்தக் 
கண்ணகன்சோணாட்டுக்காவிரிவாய்ப்புளினத்துப் 
பம்புகதிர்விசும்பிரவிபசும்புரவிவழிவிலங்கு 
செம்பொன் மதிலேழுடுத்த திருவரங்கப்பெருங்கோயி 
லாணிப்பொற்றகடுரிஞ்சுமணிக்கதவநீள்வாயின் 
மாணிக்க வெயில்பரப்பும் வயிரமணி விமானத்துண் 
மின்னிலங்குதொடிவலயவியன்வலக்கைகீழ்கொடுத்துத் 
தென்னிலங்கைத்திசைநோக்கித்திருகயனந்துயில்வோய்கேள் 

கன் 
இவை - ஈரடித்தாழிசைகள் . ( சு ) 
தேவராய்த்தேவர்க்குந்தெரியாதவொளியுருவாய் 
மூவராய்மூவர்க்குண் முதல்வனாய்நின்றோய் நீ ( க ) 


திருவரங்கக்கலம்பகம் . 
போற்றுவார் போற்றுவதுன் புகழ்ப்பொருளே 
யாதலினால் , வேற்றுவா சகமடியேன் விளம்புமா 
மறியேனால் . 

( உ ) 
பணித்தடங்கா தீமையவர்க்கும் பங்கயத்தோன் 
முதலோர்க்கும் , பணித்தடங்காப் புகழடியேன் ப 
ணித்தடங்கற் பாலதோ . 

( ங ) 
யாங்கடவுளென்றிருக்குமெவ்வுலகிற்கடவுளர்க்கு 
மாங்கடவுணீயென்றாலஃதுனக்கு வியப்பாமோ . ( ) 

அனைத்துலகு மனைத்துயிரு மமைத்தளித்துத் து 
டைப்பது நீ , நினைத்தவிளை யாட்டென்றா னின்பெ 
ருமைக் களவாமோ . 

கருதரிய வுயிர்க்குயிராய்க் கரந்தெங்கும் பரந்து 
றையு , மொருதனி நாயகமென்றா லுன் புகழ்க்கு வர 
ம்பாமோ . 

சு 
இவை - ஈரடி அராகங்கள் . ( ச ) 
வென வருவென வுளனென விலனென 
வருமறை யிறுதியு மறிவரு நிலைமையை 
இவரிவ ரிறையவ ரெனமன வுறுதியோ 
--வரவர் தொழவறு சமயமு மருளினை 
கடுவளி கனல்புனல் ககனமோ டகலிட 
முடுபதி கதிரவ னுருவமு மருளினை 
கடிமல ரடியிணை கருதினர் பெறுகென 
வடிநடு முடிவற வருள்பர கதியினை . 

இவை பெயர்த்தும் - ஈரடித்தாழிசைகள் . ( ச ) 
ஒருநாலுமுகத்தவனோ டுலகின்றாயென்பரதுன் 
திருநாபிமலர்ந்ததல்லாற் றிருவுளத்திலுணராயால் 
மேருகிரியுடலவுணன் மிடல் கெடுத்தாயென்பரதுன் 
கூருகிாேயறிந்ததல்லாற் கோவேநீயறியாயால் 


( 
கூ 
) 


( 


ச 


திருவரங்கக்கலம்பகம் . 
பன்றியாய்ப்படியெடுத்த பாழியாயென்பரது 
வென்றியாருனதெயிற்றின் மென்றுகள் போன்றிருந்ததால் 
அண்டமெலாமுண்டையென்பா ரறியாதா ராங்கவை 
யுண்டருளுங்காலத்திலொரு துற்றுக்காற்றாவால் . 

இவை - நாற்சீர் ஓரடி அம்போதரங்கம் . ( உ ) 
நஞ்சமுமமுதமுநரகும்வீடுமாய் 
வஞ்சமுஞானமுமறப்புமாயினை 

ருவினைப்பகுதியுமின்பதுன்பமுங் 
கருணையும் வெகுளியுங்கருத்துமாயினை . 
இவை - மூச்சீர் ஓரடி அம்போதரங்கம் . ( ச ) 

அலைகடல்வயிறுகலக்கினை 
யவுணரைம்துகையடக்கினை 
மலைகட களிறுவதைத்தனை 
மலை தலைகவிழவெடுத்தனை . 
வை -இருசீர் ஓரடி அம்போதரங்கம் . ( அ ) 
மண்ணைவிண்டனை 
வெண்ணெயுண்டனை 
மருதிடந்தனை 
யெருதடர்ந்தனை 
யுண்ணிறைந்தனை 
யெண்ணிறந்தனை 
யொருமையாயினை 
பெருமைமேயினை 
எனவாங்கு 

தனிச்சொல் . 
பதினான்கடிநிலமண்டில ஆசிரியச்சரிதகம் . 
மலர் தலையுலகத்துப் புலமைசான்ற 
பதின்மரும்பணித்த பாடலோதையொடு 


திருவரங்கக்கலம்பகம் 


ரு 


( 
க 
) 


முதுமறைகறங்க முரசமார்ப்ப 
வலம்புரிபிளிறும் பொலம்புரி கோயி 
லாழியஞ்செல்வ வாதியம்பரம 

ழிவாழி மாயோய்வாழி 
நெடியோய்வாழி நின்மாட்டொன்றே 
யடியேன் வேண்டுவ தஃது நீ மறுக்கேல் 
பூவருமயன் முதல் யாவருமறியா 
மூவுலகளந்தநின் சேவடிவாழ்த்தித் 
தாழுதகைத்தொண்டர் தந் தொண்டருட்சேர்க் 
தழுவகைத்தோற்றத் தின்னாப்பிறப்பி ( கா 
னென்பொழியாக்கையுட் சேர்ப்பினுமவர்பா 
லன்பொழியாமை யருண்மதியெனக்கே . ) 

நேரிசைவெண்பா . 
எனக்கேதிருவரங்கனேபிரானெம்மான் 
றனக்கேயடிமைதமியேன் - புனக்கேழ் 
மருத்துளவோன்மேலன்றி மற்றொருவர் மேலென் 
கருத்துளவோவாராயுங்கால் . 

( உ ) 
கட்டளைக்கலித்துறை . 
காலாயிர முடியாயிரமாயிரங்கைபரப்பி , மேலாயி 
ரந்தலை நாகங்கவிப்பவிண்பூத்தகஞ்சம் , போலாயிர 
ங்கண்வளரும்பிரான் பொன்னரங்கனென்றே , மாலா 
யிரங்கவல்லார்க்கெய்தலாந்திருவைகுந்தமே . ( கூ ) 

அறுசீர்க்கழிநெடில் ஆசிரிய விருத்தம் . 
வைகலந்த மூவிலைவேலிசற்கும் வாசவற்கும் வாசப் 
பூமேன் , மெய்கலந்த நால்வேதவிரிஞ்சனுக்கு மேலா 
ய்வீற்றிருப்பர்மாதோ, பைகலந்தபாம்பணைமேற்றி 
ருவரங்கப்பெருநகருட்பள்ளிகொள்ளுங் , கைகலந்த 
நேமியான்றிருநாமத்தொருநாமங்கற்றார்தாமே . ( ) 


திருவரங்கக்கலம்பகம் . 


எண்சீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் . 
கற்றாரெனினும்பதினாலுலகுங் கண்டாரெனினுவங் 
தண்டாமிகுபற் , றற்றாரெனினுந்திருமாலடியா ரல் 
லாதவர்வீடில்லாதவரே , பொற்றாமரையாள் கணவ 
ன்றுயிலும் பொற்கோயிலையே புகழ்வார்பணிவார் , 
மற்றாரெனினும் பெற்றாரவரே வானோர் திருமாமணி 
மண்டபமே . 

எழுசீர்க்கழிநெடில் ஆசிரியச் சந்தவிருத்தம் . 
மண்டலமும்விண்டலமுநின்றவடகுன்றமும்வளை 
ந்தமலையுங்கடலுமூ , தண்டமு மகண்டமுமயின்ற 
வர் துயின்றரு ளரும்பதி விரும்பிவினவிற் , கொண் 
டல்குமுறுங்குடகிழிந்துமத குந்தியகில் கொண்டுது 
ரைமண்டிவருநீர் , தெண்டிரைதொறுந்தரளமுங்க 
னகமுஞ்சிதறுதென்றிருவரங்கநகரே ( சு ) 
புயவகுப்பு - ஆசிரியவண்ண விருத்தம் . 

( முதலடி ) 
நகுகதிர்வழங்கு தகடுபடுசெம்பொ 
னவமணிகுயின்ற தொடியணியணிந்து 
ககனவிலிடு நீல வெற்பொத்திருந்தன , 
நறிய புதுமன்ற றிசைமுழுதுமண்ட 
நறவுகுதிகொண்ட துளவணியலங்கன் 
மதுகரமொருகோடி சுற்றப்புனைந்தன , 
நளினமடமங்கை குவலயமடந்தை 
சனகனதணங்கு பொதுவர்மகளென்றிவ் 
வனிதையர் தனபார மொத்தக்குழைந்தன , 
நதிபதிசுழன்று கதறி நுரைசிந்த 
வரவகடுரிஞ்சி யலறவலமந்து 
வடவரையுடறேய நட்டுக்கடைந்தன ; 


திருவரங்கக்கலம்பகம் . 


R 


( இரண்டாமடி ) 
இகலியிருகுன்றி லிருசுடரெழுந்து 
பொருவதெனவிம்ப மதிமுகமிலங்கு 
மிருகுழையிருபாடலைப்பச்சிறந்தன , 
இணையற நிமிர்ந்து வலியொடுதிரண்டு 
புகழொடுபரந்து புழுகொடுமளைந்து 
கலவையினணிசேறு துற்றுக்கமழ்ந்தன , 
எதிரொருவரின்றி யகிலவுலகுந்த 
னடிதொழவிருந்த விரணியன்மடங்க 
முரணியவரைமார்ய மெற்றிப்பிளந்தன , 
எறிகடல்கலங்கி முறையிடவெகுண்டு 
நிசிசரரிலங்கை யரசொடுமலங்க 
வொருசிலையிருகால் வளைத்துச்சிவந்தன ; 

( மூன்றாமடி ) 
மிகுகளவினின்ற விளவுகனிசிந்தி 
மடியவிடுகன்று குணிலெனவெறிந்து 
பறவையினகல்வாய் கிழித்துப்பகிர்ந்தன , 
வெறிபடுகுருந்தை முறிபடவடர்ந்து 
குடநடமகிழ்ந்து குரவைகள் பிணைந்து 
பாருதொழிலெருதேழு செற்றுத்தணிந்தன , 
வெடிபடமுழங்கி யெழுமுகிலுமண்ட 
ரொடுநிரை தியங்க வெறிதிவலைகண்டு 
தடவரைகுடையா வெடுத்துச்சுமந்தன, 
விழிவடவைபொங்க வெதிர்பொரகடந்த 
களிறுளம்வெருண்டு பிளிறிடமுனிந்த 
புகர்முக விருகோடு பற்றிப்பிடுங்கின; 


3 


திருவரங்கக்கலம்பகம் . 


( நான்காமடி ) 
அகலிடமுமும்ப ருலகமுநடுங்கி 
யபயமடியெங்களபயமெனவந்து 
விழுதொறுமிடையூ றகற்றிப்புரந்தன , 
அருகுற விளக்கு மெறிதிகிரிசங்கம் 
வெயிலொருமருங்கு நிலவொருமருங்கு 
மெதிரெதிர்கதிர்வீச விட்டுப் பொலிந்தன , 
அருமறைதுணிந்தபொருண்முடிவையின் சொ 
லமுதொழுகுகின்ற தமிழினில் விளம்பி 
யருளிய சடகோபர் சொற்பெற்றுயர்ந்தன , 

அரவணை விரும்பி யறிதுயிலமர்ந்த 
வணி திருவரங்கர் மணிதிகழ்முகுந்த 
ரழகிய மணவாளர் கொற்றப்புயங்களே . ( எ ) 

நேரிசைவெண்பா . 
புய நான்குடையானைப் பொன்னரங்கத்தா 
யயனாந்திருவுந்தியானை - வியனாம் 
பரகதிக்குக்காதலாய்ப்பாடினேன் கண்டீர் 
நரகதிக்குக்காணாமனான் . 

( அ ) 
கட்டளைக்கலித்துறை . 
நானந்தவைகுந்தநாடெய்திவாழிலென் ஞாலத்த 
ன்றி , மீனந்தவாதநிரயத்துவீழிலென் யானடைந் 
தேன் , கோனந்தன்மைந்தனை நான் முகன்றந்தையை 
கோயிலச்சு , தானந்தனையெனக்காராவமுதை யர 
ங்கனையே . 

( கூ ) 
எண்சீர்க்கழிநெடில் ஆசிரிய விருத்தம் . 
அரவினடித்தானு முரவிலொடித்தானும் 
அடவிகடந்தானும் புடவியிடந்தானும் 


திருவரங்கக்கலம்பகம் . 


குரவைபிணைத்தானும் பரவையணைத்தானும் 

கோசலைபெற்றானும் வீசலையுற்றானும் 
முரனையறுத்தானுங் கரனையொறுத்தானும் 

முத்தியளித்தானு மத்திவிளித்தானும் 
பரமபதத்தானுஞ் சரமவிதத்தானும் 
பாயல்வடத்தானுங் கோயிலிடத்தானே . ( க 0 ) 

கட்டளைக்கலித்துறை . 
தானே தனக்கொத்த தாட்டாமரைக்குச் சரண் 
புகுந்தா , ளானேனினியுன்னரு ளறியேனென தாரு 
யிரே , தேனேயென்றீவினைக்கோர் மருந்தே பெருந் 
தேவர்க்கெல்லாங் , கோனேயரங்கத் தரவணை மேற் 
பள்ளிகொண்டவனே . 

( க்க ) 
மேகவிடு தூது : நேரிசைவெண்பா. 
கொண்டல்கா ளும்மைக் குறித்தே தொழுகின் 
றே , னண்டர் காணா வரங்கத் தம்மானைக் - கண்டு , 
மனத்துளவத்தைப்படுமென் மையலெல்லாஞ் சொ 
ல்லிப் , புனத்துளவத் தைக்கொணரீர் போய் . ( கஉ ) 

கலிவிருத்தம் 
போயவனியிற்சிலபுறச்சமயநாடும் 
பேயறிவைவிட்டெழுபிறப்பையுமறுப்பீ 
ராயனையனந்தனையனந்த சயனத்தெம் 
மாயனையரங்கனைவணங்கி மருவீரே. ( க . ) 

எண்சீர்க்கழிநெடில் ஆசிரிய விருத்தம் . 
மருவுதந்தையுங் குருவுமெந்தையு மருள்கெடுப் 
பதுமருள் கொடுப்பது ,முருகுநெஞ்சமும் பெருகு 
தஞ்சமு முரியஞானமும் பெரியவானமுந், திருவர 
ங்கனாரிருவரங்கனார் செங்கண் மாயனா ரெங்களாயனா, 


கா 


திருவரங்கக்கலம்பகம் . 


ரருண்முகுந்தனார் திருவைகுந்தனா ரமலநாதனார் 
கமலபாதமே . 

( கச ) 
எண்சீர்க்கழிநெடில் ஆசிரிய விருத்தம் . 
பாதியாயழுகியகால்கையரேனும் 
பழிதொழிலுமிழிகுலமும்படைத்தாரேனும் 
தியாயரவணையாயென்பராகி 
லவரன்றோயாம் வணங்குமடிகளாவார் 
சாதியாலொழுக்கத்தான் மிக்கோரேனுஞ் 

சதுர்மறையால் வேள்வியாற்றக்கோரேனும் 
போதினான் முகம்பணியப்பள்ளிகொள்வான் 
பொன்னரங்கம் போற்றாதார் புலையர் தாமே . ( கரு ) 

கட்டளைக்கலித்துறை . 
புலையாம் பிறவி பிறந்தென்செய்தோம் பொன்னி 
பொன்கொழிக்கு, மலையார் திருவரங்கத் தெம்பிரா 
னமதன்னையொடும் , தொலையாதகானங்கடந்தவந்தா 
ட்டடந்தோறும்புல்லாய்ச் , சிலையாய்க் கிடந்திலமே 
கெஞ்சமேகழறீண்டுகைக்கே , 

( கசு ) 
அறுசீர்க்கழிநெடில் ஆசிரிய விருத்தம் . 
தீண்டாவழும்புஞ் செந்நீருஞ்சீயுநரம்புஞ் செறி 
தசையும் , வேண்டா நாற்றமிகு முடலைவீணே சுமந் 
துமெலிவேனோ, நீண்டாய் தூண்டா விளக்கொளி 
யாய் நின்றாயொன்றாயடியாரை , யாண்டாய்காண் 
டாவனமெரித்தவரங்காவடியேற் கிரங்காயே . ( கன ) 

தவம் - கலிநிலைத்துறை . 
காயிலைதின்றுங் கானிலுறைந்துங் கதிதேடித் 
தீயிடைநின்றும் பூவலம்வந்துந் திரிவீர்கா 
டாயிலுமன்பன் பூமகணண்பன் றடநாகப் 
பாயன் முகுந்தன் கோயிலரங்கம் பணிவீரே . ( ) 


திருவரங்கக்கலம்பகம் . 


இதுவுமது - கட்டளைக்கலித்துறை . 
வீரரங்காகிய வைவரை மாற்றி விடவரவின் , போ 
ரரங்காக நடித்தபொற்றாள் பற்றிப் பொன்னி நன்னீர் 
ச் , சீரரங்காநின்றொழும்பனென்றே சிந்தை செய்யி 
லது , கூரரங்கர்ணெஞ்சமேவஞ்சமாயக்கொடுவினை 
க்கே . 

( கசு ) 
நேரிசைவெண்பா . 
கேசவனையே செவிகள் கேட்க திருவரங்கத் 
தீசனையேசென்னி யிறைஞ்சிடுக - நேசமுடன் ( ம்பூ 
கண்ணனையேகாண்கவிரு கண்ணிணர்கொள்காயா 
வண்ணனையேவாழ்த்துகவென்வாய் . ( 20 ) 
இரங்கல்- எழுசீர்க்கழிநெடில் ஆசிரியச்சந்தவிருத்தம் . 
வாயினிரங்கினை யாரமெறிந்தனை வால்வளைசிந்தி 
னை தண் , பாயலையுந்தினை மாலையடைந்தனை பாரிலு 
றங்கிலையாற் , கோயிலரங்கனைமாகனகந்திகழ் கோக 
னகம்பொலியு , மாயிழைநண்பனை நீயும் விரும்பினை 
யாகுநெடுங்கடலே. 

( உக ) 
இதுவுமது - கலிநிலை வண்ணத்துறை .. 
கடல்வழிவிடநிசிசரர்பொடிபடவிருகண்சீறி 
வடகயிலையிலெழுவிடைதழுவியது மறந்தாரோ 
வடலாவமளியிலறிதுயிலமருமரங்கேச 
ரிடர்கெடவருகிலர் முருகலர் துளவுமிரங்காரே . ( ) 

நேரிசைவெண்பா , 
இரங்கத்தனித்தனியேயெய்துகின்ற துன்பத் 
தரங்கத்தையேதாற்றடுப்பீ - ரரங்கர்க்குக் 
கஞ்சந்திருப்பாதங்கார்மேனியென்றவர்பா 
னெஞ்சந்திருப்பாத நீர் . 

( உங ) 


கஉ 


திருவர்ங்கக்கலம்பகம் . 

இரங்கல் - தாழிசை. 
நீரிருக்கமட மங்கைமீர்கிளிக டாமிருக்கமது கர 
மெலா , நிறைந்திருக்கமட வன்னமுன்னனிரை யா 
யிருக்கவுரை யாமல்யா , னாரிருக்கிலுமென் னெஞ்ச 
மல்லதொரு வஞ்சமற்ற துணை யில்லையென் , றாதரத் 
தினொடு தூது விட்டபிழை யாரிடத்துரை செய் தா 

வேன் , சீரிருக்குமறை முடிவுதேடரிய திருவாங் 
கரை வணங்கியே , திருத்துழாய் தரில் விரும்பியே 
கொடு திரும்பியேவருத லின்றியே, வாரிருக்கு முலை 
மலர்மடந்தையுறை மார்பிலே பெரிய தோளிலே , 
மயங்கியின் புற முயங்கியென்னையு மறந்து தன்னையு 
மறந்ததே. 

( உச ) 
துவுமது - நேரிசை வெண்பா 
மறக்குமோகாவின் மதுவருந்தியப்பாற் 
பறக்குமோசந்நிதி முன்பாமோ - சிறக்கத் 
தருவரங்கள் கேட்குமோதாழ்க்குமோநெஞ்சே 
திருவரங்கர் பாற்போனதேன் . 

( உரு ) 
அம்மானை - மடக்குக்கலித்தாழிசை. 
தேனமருஞ்சோலைத்திருவரங்கரெப்பொருளு 
மானவர்தாமாண்பெண்ணலியலர்காணம்மானை 
ஆனவர்தாமாண்பெண்ணலியலரோயாமாகிற் 
சானகியைக்கொள்வரோதாரமாயம்மானை 
தாரமாய்க்கொண்டது மோர்சாபத்தாலம்மானை . ( ) 

இரங்கல் - மடக்குத்தாழிசை. 
மானையெய்தவரின்னமென்மட மானையெய்தில 
தேமியான் , மாலை தந்தவர் பைந்துழாய்மது மாலை தந் 
திலரிந்திரன் , சோனைமாரிவிலக்கிவிட்டவர் சொரி 
கண்மாரி விலக்கிலார் , சுரர்களுக்கமுதங் கொடுத்த 
வர் சோதிவாயமுதங்கொடார் , தானையைவர் கொ 


திருவரங்கக்கலம்பகம் . 


ச 


டிக்களித்தவர் தானைகொண்ட தளிக்கிலார் , சங்கர 
ற்கிரவைத்தடுத்தவர் தையலுக்கிரவைத்தடா, ரா 
னைமுன் வருமன்புளார் முலை யானை முன்வரு மன்பி 
லா , ரணியரங்கர் நடத்து நீதிய நீதியாகவிருந்ததே . 

எண்சீர்க்கழிநெடில் ஆசிரிய விருத்தம் . 
இருளினும் வெளியினுமருளினுந்தெருளினு 

மின்பமேயடையினுந்துன்பமேமிடையினு 
மொருவர் முன்புகழினுமிருவர் பின் பிகழினு 

மூனிறந்தழியினும்யான் மறந்தொழிவனோ 
சுருதிநின்றோலிடுங்கரதலக்காலொடுக் 

துவளுநூன்மார்வமும்பவளவாய்மூரலுந் 
திருவரங்கேசர்தஞ்சுருள்கருங்கேசமுஞ் 
செய்ய நீண்முடியுமத்துய்ய சேவடியுமே . ( உ.அ ) 

நேரிசைவெண்பா. 
சேவடியான் மூவடிமண்டென்னரங்கத்தம்மானீ 
மாவலிபால்வாங்கியநாண்மண்ணுலகோ-மூவுலகும் 
வீசுங்காலோவலியவெவ்வினையேனெஞ்சமோ 
பேசுங்காலேதோபெரிது . 

( உகூ ) 
நாரைவிடு தூது - கட்டளைக்கலித்துறை 
பெருவரங்கேசவனல்லாதருள் செய்யும் பேரிலை 
வே , றொருவரங்கேசற்றுமோதாரென்காதலையோ 
டியெங்கும் , கருவரங்கேசலிக்கத்திரிவோர்க்குக்கரு 
ணைசெய்யுந் , திருவரங்கேசர்க்கு நீசொல்லல் வேண் 
டுஞ் செழுங்குருகே . 

( 0 ) 
இரங்கல் - தாழிசை. 
றங்குகானலேகருநிறங்கொள்பானலே 
காடியிருண்டஞாழலேநெடியகண்டனீழலே 


திருவரங்கக்கலம்பகம் . 


பொருதரங்க வேலையே நிருதரங்கமாலையே 
போதயின்றகம்புளேயேதையின்றியம்புகேன் 
திருவரங்கரிணையிலாவொருபுயங்கவணையிலே 
திகழ்வலக்கைகீழதா முகிழ்மலர்க்கண்வளர்வதோர் 
கருணை நம்புவதனமுமருணவிம்பவதரமுங் 
காவிகொண்டமேனியுமாவிகொண்டுபோனவே . 

பன்னிருசீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் . 
போனகம்பதினாலுபுவனந்திருப்பள்ளி பொறியா 
வணைப்பாற்கடல் , பூமடந்தையுநிலமடந்தையுந் தே 
வியர்புராதன மறைக்குமெட்டா , வானகம் பேரின்ப 
முடன்வீற்றிருக்குமிடம். வாகனம்வயினதேயன் , ம 
லர்வந்த நான் முகன் றிருமைந்தனவன்மைந்தன் மதி 
சூடிவாசவன் முதற் , றேனகுந்தொடைமௌலிமுப் 
பத்து முக்கோடி தேவருன தேவல்செய்வோர் , திங் 
களும்பரிதியுஞ்சங்கமுந்திகிரியுந் திரிவனவுநிற்பன 
வுமா , மேனை மன்னுயிர்முழுதும் விளையாட நீவகுத் 
திட்டபலமாயையதனா, லெழிலரங்கந்துயிலுமெம் 
பரோனின் பெருமை யாவரே வாழ்த்துவாரோ. ( கூஉ ) 

இரங்கல் - இதுவுமது . 
வாழுமவுலித்துழாய்மணமு மகரக்குழைதோய் 
விழியருளு, மலர்ந்தபவளத்திருநகையு மார்பிலணி 
ந்தமணிச்சுடரும் , தாழுமுளரித்திருநாபித்தடத்து 
ளடங்கு மனைத்துயிருஞ் , சரண கமலத்துமை கேள் 
வன் சடையிற்புனலுங்காணேனா, லாழமுடையகரு 
ங்கடலி னகடுகிழியச்சுழித்தோடி , யலைக்குங்குடகா 
விரிநாப்பணைவாயரவிற்றுயிலமுதை , யேழுபிறப்பி 
லடியவரையெழுதாப்பெரிய பெருமானை , யெழுதவ 
ரியபெருமானென்றெண்ணாதெழுதியிருந்தேனே 


கரு 


திருவரங்கக்கலம்பகம் . 
இதுவுமது- எண்சீர்க்கழிநெடில் ஆசிரிய விருத்தம் . 
இருங்குங்குமத்தோ ளரங்கேசர் முன்னாளிலங்கா 
புரங்கா வலன்காலினால் வீழ் , கருங்குன்று போன் ம 
ண்முகங்குத்தி வீழக் கண்டாரெனக்கின்று தண்டா 
ரளித்தால் , மருங்கெங்கும்வம்போது வார்வாயடங் 

ம் வாடைக்கு நிலமங்கை யாடைக்கு நோகேன் , 
நெருங்குந்தனஞ் சந்தனம் பூசலாகும் நீளாதிராமை 
யன் மீளாதிராதே . 

( உச ) 
அறுசீர்க்கழிநெடில் ஆசிரிய விருத்தம் . 
தேடுகின்றனை யைம்பொறிகளுக் கிரைதேடியுங் 
கிடையாமல் , வாடுகின்றனை வீடுசென்றென் றினி 
மருவுவை மடநெஞ்சே, ஆடுகின்றிலை யழுகிலைதொ 
ழுகிலை யரங்கனைக் கரங்கூப்பிப் , பாடுகின்றிலை நினை 
கிலைபதின்மர் தம்பாடலின் படியாயே . ( கூரு ) 

எழுசீர்க்கழிநெடில் ஆசிரிய விருத்தம் . 
ஆயினைமனையைச் சேயினைப்பிதாவை யனத்தினை 
த்தனத்தினை விரும்பும் , பேயினைமறந்து நோயினை 
மூப்பைப் பிறப்பினையிறப்பினைத் துடைப்பீ , ராய 
னைமுளரி வாயனையெங்க ளமலனைக்கமானைப் பயம் 
த , தாயனைநெடிய மாயனைவடபாற் றரங்கனையரங் 
கனைத் தொழுமே . 

( ந.க ) 
மடக்குக் கட்டளை மண்டலக்கலிப்பா . 
தொழப்பெறாதந்தவாரணத்தந்தமே 

தொட்டிறுத்ததும்வாரணத்தந்தமே 
வழுத்து தாண்முன்புவனங்கடந்ததே 

மலர்ந்தவுந்திபுவனங்கடந்ததே 
ஒழித்ததுங்குழைச்சங்கரன் சாபமே 
ஒசித்ததுங்குழைச்சங்கரன் சாபமே 


கசு 


திருவரங்கக்கலம்பகம் . 


அழித்ததும் பொருதானவரங்கமே 
அரிதனூரினிதானவரங்கமே . ( K. எ ) 

நேரிசை ஆசிரியப்பா-உயிர்வருக்கமோனை . 
அரங்கமாளிகைக் கருங்கடல்வண்ணனை 
ஆலிமாமுகிலை வாலிகாலனை 
இந்தளூருறை யெந்தைபெம்மானை 
ஈசனான்முகன் வாசவன்றலைவனை 
உள்ளுவாருள்ளத் துள்ளுறை சோதியை 
ஊரகநின்றரு ணீரகத்தடிகளை 
எவ்வுண்மாயனைத் தெய்வநாயகனை 
ஏர்மலிசிகரத்து நீர்மலையாதியை 
ஐவாயாவி லறிதுயிலமலனை 
ஒருகான்மொழியினு மொழிகுவைநெஞ்சே 
ஓதநீர் ஞாலத் துழலும் 
ஔவியபிறப்பி லழுந்திவாடுவதே . ( ஈ அ ) 

இரங்கல் - தாழிசை. 
வாடியோடவனசமன்னவிருகண்வெள்ளமருவிபோன் 

மருவியோடமதனன்வாளியுருவியோடவாடையூ 
டாடியோடவுன்றிலோசைசெவியிலோடவண்டுழா 

யாசையோடு மெங்கள் பேதையாவியோடனிதியோ 
மோடியோடவங்கிவெப்புமங்கியோடவைங்கரன் 

முடுகியோடமுருகனோடமுக்கணீசன்மக்களைத் 
தேடியோடவாணனாயிரம்புயங்கள் குருதிநீர் 
சிந்தியோடநேமிதொட்ட திருவரங்கராசரே . ( ஙக ) 

கலிச்சந்த விருத்தம் . 
சருகருந்தியைம்பொறிவருந்தருந்தவர்களண்டர் 

ஞ்சரமுகன்குகன் , பரிதிசந்திரன் சிவனயன் புரந் 
தரனிரந்தரம் பரவுமெந்தையூர் , குருகைதஞ்சை 
தன் கணபுரங்குறுங் குடிகுடைந்தைவண்டு வரை 


கஎ 


திருவரங்கக்கலம்பகம் . 
விந்தளூர் , திருவைகுந்தமஞ்சனசிலம்பயிந் திரபுர 
ஞ்செழுந் திருவரங்கமே, 

( ச ) 
மடக்குக் கொச்சகக்கலிப்பா . 
திருவரங்கந் திருக்கோயில் சேர்ந்துமது திருக் 
கோயில் , தருவரென்றும் வைகுந்தந் தயங்கொளி 
சேர்வைகுந்தம் , ஒருமருங்கி னந்துடையா ரொழிந் 
தொர்சன னந்துடையார் , மருவமறந்திருப்பீரே வ 
ணங்கமறந் திருப்பீரே. 

( சக ) 
சித்து - கட்டளை நிலைக்கலிப்பா . 
திருப்பொற்பாவைக்குக்கஞ்சம்பொன்னாக்கிய 

சித்தபோஞ்சுத்தக்காயாமலரென 
உருப்பொற்பானதிருவரங்கேசனா 

ரூரகத்து நின்றார் சென்றிறைஞ்சினோம் 
இருப்புப்பாடகங்காட்டினர்யாமவர்க் 

கிரும்பையாடகமாக்கின மீயத்தை 
நருக்கிவெள்ளியதாகவுருக்குவோம் 
நமது வித்தைக்கமுதேயருமையே . ( சஉ ) 

இதுவுமது - கட்டளைக்கலித்துறை . 
அரும்பித்தளையவிழ் நாண்மாலைமார்ப னரங்க 
னங்கள் , பெரும்பித்தளையும் பிறப்பறுத்தாண்ட 
பிரான்சித்தரேம் , தரும்பித்தளையுந் தராவும் பொ 
ன்னாக்கித் தருவெமப்பா , திரும்பித்தளையினு நெய் 
பாலமுதினுஞ் சிந்தனையே . 

( சங ) 
நேரிசைவெண்பா . 
சிந்திக்கத்தித்திக்குஞ்செவ்வாய்துவர்த்துப்பாம் 
புந்திக்குளேயின் புளிமேவு- நந்தங் 
கருவரங்கங்கைத்தழலுங்கா விரியினூடே 
திருவரங்கத்தேவளருந்தேன் . 

( சசு ) 


கஅ 


திருவரங்கக்கலம்பகம் , 

கட்டளைக்கலித்துறை 
தேனந்து சோலை யரங்கேசர் சேவடி மேல்விசம் 
ன் தானந்தநாளையிற் சாத்தியமாலையுக் தாள்விள - 
கும் , 

வானந்தருங்கங்கை நன்னீருஞ்சென்னியில் 
வைக்கப்பெற்ற , ஆனந்தந்தானல்ல வோமுக்கணான் 
மன்று ளாடுவதே . 

இரங்கல் - எண்சீர்க்கழிநெடில் ஆசிரிய விருத்தம் . 

டும்படநா கணைமேலணையு மமலன் கமலத் தவ 
னுஞ்சிவனும் , நாடுந்திருமா றுயில் கோயிலின்வாய் 
நறைவார்பொழிலூ டுறைவாரளகக் , காடுங்குழை 
யைச் சாடுங்குவளைக் கண்ணுங்குதலைப் பண்ணுங்க 
ரியின் , கோடுந்தரளத் தோடும்புருவக் கோதண்ட 
முமே மூதண்டமுமே . 

( சசு ) 
கைக்கிளை - எழுசீர்க்கழிநெடில் ஆசிரியச்சந்த விருத்தம் . 
அண்ட முழு துண்டவ ருமிழ்ந்தவ ரிடந்தவ ரள 
ந்தவர் வளர்ந்தருளுமா , சண்டபண வைந்தலை யன 
ந்தசய னந்திகழ் தருந்திருவ ரங்கர்வரை மேற் , கண் 
டதொரு கொம்பதி லிரண்டுமக ரங்களொரு கஞ்ச 
மிரு வெஞ்சிலைமணங் , கொண்டதொரு கொண்ட 
ବ 

கெண்டையொரு தொண்டையிரு கும்பமெர் 
ரு செம்பணிலமே . 

( சஎ ) 
இரங்கல் - தாழிசை.. 
செம்பொன்னரங்கத்தரங்கநீர்ச் சீதளசந்திரவா 
விசூழ் , கம்புளுடன்பயி னாரைகாள் காதலையென் 
சொலியாறுவேன் , வெம்பனிவந்ததுவந்தபின் வே 
னிலும் வந்தது வேனில் போய்ப் , பைம்புயல்வந்தது 
சென்றநம் பாதகர் வந்திலர் காணுமே . ( சஅ ) 


திருவரங்கக்கலம்பகம் . 
சம்பிரதம் - பன்னிருசீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் . 
காணாத புதுமைபல காட்டுவன் கட்செவிக ளெ 
உடையுமெடுத் தாட்டுவன் , கடல்பருகு வன்பெ . 
ரிய கனகவரையைச்சிறிய கடுகினி லடைத்துவைப் 
பன் , வீணாரவாரமூ தண்டமுற விளைவிப்ப னிரவு 
பகன் மாறாடுவன் , விண்ணையு மறைப்பனெழு மண் 
ணையு மெடுப்பனிவை விளையாடும் வித்தையென்றா 
ல் , நீணாகணைப்பள்ளி யிற்றிருவரங்கத்து நெடிதூழி 
துயிலும் பிரான் , நெற்றிக்கணானவனை நான் முகனை வா 
சவனை நிமிருமிரு சுடரை முதலாச் , சேணாடர் யாவ 
ரையு மடிமைகொண் டவரவர் சிரத்திற்பொறித்து 
விட்ட , திருச்சக்கரப்பொறியி லாதவொருகடவுளை 
த் தேடியினி முன்விடுவனே . 

( சகூ ) 
எண்சீர்க்கழிநெடில் ஆசிரிய விருத்தம் . 
முன்னமேழ்புரவியாரிரவிகாய்வெயிலினான் 

முத்தரும்பியகலாமுழுமதித்திருமுகத் 
தன்னமேயின்னமோர்காவதம் போதுமே 

லகலுமிப்பாலையப்பாலரைக்காவதம் 
என்னையாளுடையவன்றுயிலராவமளியு 

மிலகுபொற்கோயிலுமிந்துவின் பொய்கையும் 
புன்னைவாய் நீழலும் புரிசையும்மதுகரம் 
பூவிரித்துறையுமக்காவிரித்துறையுமே . ( ரு ) 

கட்டளைக்கலித்துறை . 
துறைமதியாமலிக் கான்யாறு நீந்திச் சுரங்கடத்த 
ல் , நிறைமதியாளர்க் கொழுக்கமன்றானெடு மாலரங் 
கத் , திறைமதியாவரு மாராவமிர்தன்ன விந்தநுதற் , 
குறைமதியாள் பொருட் டாற்கங்குல்வாரலெங் கொ 
ற்றவனே . 

( ரு . ) 


+ 


உ 0 


திருவரங்கக்கலம்பகம் . 


மறம் - அறுசீர்க்கழிநெடில் ஆசிரிய விருத்தம் . 
கொற்றவன்றன்றிருமுகத்தைக்கொணர்ந்ததூதா 

குறையுடலுக்கோமறவர்கொம்பைக்கேட்டாய் 
அற்றவர் சேர்திருவரங்கப்பெருமாடோழ 

னவதரித்ததிருக்குலமென்றறியாய்போலும் 
மற்றது தான்றிருமுகமேயானாலந்த 

வாய்செவிகண்மூக்கெங்கே மன்னர்மன்னன் 
பெற்றவிளவரசானாலாலின் கொம்பைப் 
பிறந்தகுலத்துக்கேற்கப் பேசுவாயே . ( ருஉ ) 

இதுவுமது - எழுசீர்க்கழிநெடில் ஆசிரிய விருத்தம் . 
பேசவந்த தூதசெல்லெரித்தவோலைசெல்லுமோ 

பெருவரங்களருளரங்கர்பின்னை கேள்வர்தாளிலே 
பாசம்வைத்தமறவர் பெண்ணை நேசம்வைத்து முன்னமே 

பட்டமன்னர்பட்டதெங்கள் பதிபுகுந்துபாரடா 
வாசலுக்கிடும்படல் கவித்துவந்தகவிகைமா 

மகுடகோடி தினையளக்கவைத்தகாலுநாழியும் 
வீசுசாமரங்குடிற்றொடுத்தகற்றைசுற்றிலும் 
வேலியிட்டதவர் களிட்டவில்லும்வாளும் வேலுமே . 

மடக்கு - நேரிசை வெண்பா . 
வேலையுலகிற் பிறக்கும் வேலையொழிந்தோமில்லை 
மாலையரங்கேசனை நாமாலையினுங் - காலையினும் 
உன்னிநைந்தோமில்லையுடலெடுத்தவன்று முதல் 
என்னினைந்தோநெஞ்சேயிருந்து . 

( ரு ச ) 
மடக்கு - கலிநிலைத்துறை . 
இரும்புவனம் விரும்புவன மணியரங்கர் பணியா 
ங்க ரிமயநண்ப , வருங்கொடியின் மருங்கொடியின் 
மனங்குழைக்குங் கனங்குழைக்கு மனங்கன் சாபக் ,, 


* 


உக் 


ம் 


திருவரங்கக்கலம்பகம் . 
கரும்புருவம் பொரும்புருவ முத்தநகை யொத்தா 
கை காந்தள் பூந்தேன் , மருங்குழலுங் கருங்குழலு 
முருகுவளை யிருகுவளை மழைக்கண்டாமே . ( ருரு ) 

பதினான்குசீர்க்கழிநெடில் ஆசிரிய விருத்தம் . 
( இதனுள் கேசாதிபாதவரை- கூஉ - அவயவங்களு 

அவற்றின் உவமானங்களோடு காண்க . ] 
மழைபிறைசிலைவேல் வள்ளையெள்ளிலவின் 
மலர் முல்லை மதிவளைகழையாழ் 
வாரிசங்கெளிறுத்தத்தைவாய்கலச 
மணிவடபத்திரமெறும்பூர் 
அழகு நீர்த்தரங்கந்துடிசுழியரவ 
மரம்பைஞெண்டிளவராலாமை 
யணிதராசிணைகந்துகந்துகிர்தரளம் 
மம்புயமரங்கநாடனையார் 
குழனுதல்புருவம் விலோசனங்காது 
நாசிவாய் நகைமுகங்கண்டங் 
குலவுதோண் முன்கையங்கைமெல்விரல்கள் 
கூருகிர்கொங்கைகண்வயிறு 
விழைதருமுரோமம்வரையிடையுந்தி 
விரும்புமல் குற்றொடைமுழந்தாண் 
மிளிர்கணைக்கால்கள் புறவடிபாடு 
மென்குதிவிரனகந்தானே . 

கைக்கிளை - மருட்பா . 
தாளிரண்டும்பாரொன்றுந்தார்வாடும்வேர்வாடும் 
வாளிரண்டுங்காதிரண்டில்வந்திமைக்கும் - கோளிரண்டும் 
ஐவகைப்பூதமமைத்தருள ரங்கர் 
மைவளர் சோலைமலையில் 
தெய்வமல்லளித்திருவுருவினளே . 

( ரு ) 


2.உ 


திருவரங்கக்கலம்பகம் . 


ஊசல் - எண்சீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் . 
உருமாறிப்பலபிறப்பும் பிறந்துஞ்செத்து 

மூசலாடுவதடியேனொழியும்வண்ணம் 
கருமாயத்தென்னெஞ்சைப்பலகையாக்கிக் 

கருணையெனும்பாசத்தைக்கயிறாப்பூட்டி 
பருமாலைத்துளவசையவாடிரூசல் 

மணிமகரக்குழையசையவாடிரூசல் 
திருமரது புவிமாதோடாடிரூசல் 
திருவரங்கராசரேயாடிரூசல் . ( ரு.அ ) 

கலிநிலைத்துறை 
ஊசல்வடம் போலூர்சகடம் போலொழியாமே 
நாசவுடம்போடா விசுழன்றே நலிவேனோ 
வாசவனும் போதாசனனுங்கூர்மழுவோனும் 
நேசமுடன் சூழ்கோயிலரங்கநெடியோனே . ( ருகூ ) 

தழை - கட்டளைக்கலித்துறை . 
நேசத்தழைக்கு மதயானை முன்புநின் றோனரங் 
கம் , பேசத்தழைக்குமென் னன்பனையாய்பெருங் 
கற்பகத்தின் , வாசத்தழைக்கு நறுந்தழைகாணிது 
மந்தத்தென்றல் , வீசத்தழைக்குந் தழைபோற்கெ 
டாது விலையில்லையே . 

( கூ ) 
எண்சீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் . 
விலையானதிலையென்று நீதந்த முத்தம் 

வேய்தந்தமுத்தாகில் வெற்பாவியப்பால் 
இலையார்புனற்பள்ளி நாராயணன்பா 

லெந்தாயரங்கா விரங்காயெனப்போய்த் 
தலையாலிரக்கும்ப ணிப்பாய்சுமக்கும் 
தன்றாதையவர் தாமரைத்தாள் விளக்கும் 


திருவரங்கக்கலம்பகம் . 

உரு 
அலையாறுசூடும்பு ராணங்கள்பர்டு 
படும்பொடிப்பூசி யானந்தமாயே . ( சுக ) 

தவம் - கட்டளைக்கலித்துறை 
ஆனந்தமாயரங் கற்கேயுயிர்க ளடிமையென்னும் 
ஞானந்தனாலைம் பொறிவாசல்சாத்திநற் றாளைப்பற்றி 
ஈனந்தரும்பற்று மற்றென்றும்யானென தென்னுமபி 
மானந்தவிர்ந்திருப் பார்க்கிது போலில்லை மாதவமே 

இதுவுமது - எண்சீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் . 
மாதவங்களென் றோதவங்களின் மருவுசீவனென் 
றொருவ நீபெரும் , பூதமல்லையிந் திரியமல்லையைம் 
புலனுமல்லைநற் புந்தியல்லை காண் , சீதரன்பரந் தா 
மன்வாமனன் றிருவரங்கனுக் கடிமை நீயுனக் , கேது 
மில்லையென் றறியறிந்தபின் னீதின்மாதவ மில்லை 
யெங்குமே . 

( சுகூ ) 
இரங்கல் - கட்டளைக்கலித்துறை . 
எங்காந்தளங்கைநல் லீரென்செய்கேனிரண் டே 
ந்திழையார் , தங்காந்தனென்றறிந் தாலுநில்லாது 
தரைக்குநெய்க்கும் , அங்காந்தசெம்பவ ளத்தெம்பி 
ரானரங் கன்புயங்கள் , செங்காந்தமால்வரை யோவி 
ரும்போவென்றன் சிந்தனையே . 

( கூச ) 
களி - தாழிசை. 
சிந்தையிற்குடிகொண்டிருந்து திருக்கறுத்தடி 
மைக்கொளுந் , திருவரங்கர்பொருப்புயர்ந்த திருப் 
புயம்புகழ்களியரோம் , புந்திமிக்கது வந்து புக்கது 
போதமாதர்களெழுவர்தம் , பூசையேமகபூசையெ 
ன்றது புதுமையன்றிது புத்தர்காள் , அந்தரத்திமை 
யோரருந்து மருந்தும் வெள்ளையதன்றியே , அரியசா 


திருவரங்கக்கலம்பகம் . 


2 


திகொளாதமானிட ரகலிடத்தினிலில்லையே , மக் 
திரத்தினிலாததேவதை வானகத்தினிலில்லையே , 
வடிவிலாதவையண்டகோளம் வளைந்தவைப்பதிலி 
ல்லையே . 

( கரு ) 
குறளடி வஞ்சிப்பா- இவை பத்தொன்பதும் 

வஞ்சி அடிகள் . 
ல்லறமெனத்துறவறமெனச் 
சொல்லறம்பிறதுணையன்றெனப் 
பவக்கடலுட்டுவக்கறுப்பான் 
காவிரியிடைப்பூவிரிபொழிற் 
சிலமந்திகள் சினைதாவப் 
பலதெங்கின் பழக்குலையுதிர 
அடர்கமுகின் மிடறாடிதரத் 
தேமாங்கனிசிதறுபுவிழ 
முடப்பலவின்குடக்கனியுக 
வரம்பைக்கனி வரம்பிற்புக் 
வயன்மருங்கின்மலர்ப்பொய்கையுட் 
டுயில் வலம்புரி துண்ணெனவுறத் 
தா அட்டாமரைத்தவிசுறைதரு 
சூஉட்டோதிமம்பே எட்டுடனெழ 
மயிற் சேவன் மனங்களிப்பக் 
குயிற்பேடைக்குலமொளிப்ப 
மழைமுகிலெனமுழவதிர்தரு 
திருவரங்கப் பெருநகருள் 
அரவணைமிசையறிதுயிலமர்ந் 
தருள் புரி 
இது - ஈரடிகேரிசை ஆசிரியச்சுரிதகம் , 

நாரணனைச் சேர்ந்தனஞ் 
சரணாரவிந்தந்தஞ்சமென்றிரந்தே , ( சுக் ) 


திருவரங்கக்கலம்பகம் 


மடக்கு - எழுசீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் . 
இரவியையிரவின் மதியினை மதியு ளிறையினையி 
றையுமெண் ணரிய , கரவனைக்காவின் முனிவனைமு 
னிவர் கருத்தனைக் கருத்தனைத் துடைத்தாள் , பாம 
னைப்பாம பதத்தனைப் பதத்துட் பாரனைப் பாரதத் 
தூதும் , அரவனையரவி னரங்கனையரங்கத் தடிகளைய 
டிகள் சேவியுமே . 

( சஎ ) 
இருபனிக்காலம் - கலிநிலைத்துறை . 
சேவிக்க வாழ்விக்கு மெங்கோ னரங்கன் றிருக் 
கோயில் சூழ் , காவிற்கலந்தாசை தந்தேகி னார்கெ 
ஞ்சு கன்னெஞ்சமோ , வாவிப் புறத்தன்ன மேயின் 
ன மேதோ வரக்கண்டிலேன் , பாவிக்க நேகந் தனி 
க்கால மிந்தப் பனிக்காலமே . 

( சாஅ ) 
குறம் - அறுசீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் . 
காலமுணர்ந்த குறத்திநான் கருதினை யொன்றது 
சொல்லுவேன் , பாலகனுச்சியி லெண்ணெய்வார் ப 
ழகியதோர்கலை கொண்டுவா , கோல மலர்க்கையின் 
மங்கைநின் கொங்கைமுகக்குறி நன்று காண் , ஞால 
முவந்திட நாளையே நண்ணுவைநம்பெருமாளையே , 

மேகவிடுதூது - கட்டளைக்கலித்துறை . 
பெருமாலையார்க்குறைப் பேனுமக்கேவிண்டு 
பேசினல்லால் , கருமாலையாயெழுங் கார்க்குலங்கா 
டொண்டர் காற்பொடிதன் , திருமாலைகொண்ட 
திருமாலரங்கர்தந் தெய்வத்துழாய் , மருமாலைவாங் 
கிவம் மின்னந்திமாலை வருமுன்னமே . ( 10 ) 


திருவரங்கக்கலம்பகம் . 


நேரிசைவெண்பா, 
முன்னம் பிறந்தபிறப்போமுடிவில்லை 
இன்னம் பிறப்பிக்கவெண்ணாதே - தென்னரங்கம் 
மேவிக்கிடந்தானேவீற்றிருக்குநின்பதத்தென் 
ஆவிக்கிடந்தானருள் . 

( எக ) 
இரங்கல் - மடக்கு - அறுசீர்க்கழிநெடில் 

ஆசிரியவிருத்தம் . 
அரும்புன்னாகத்தடங்காவே 
யவாவென்னாகத்தடங்காவே 
அம்போருகக்கண்பொருந்தேனே 
யழுநீருகக்கண்பொருந்தேனே 
பரம்புக்கடலூர்நாவாயே 
பாவிக்கடலூர் நாவாயே 
பார் மீதுயரமறியலையே 
படுமென்றுயரமறியலையே 
கருங்கட்கயலேமாசுறவே 
கரைவேற்கயலே மாசுறவே 
கண்டற்போது குவாலுகமே 
கங்குற்போதுகுவாலுகமே 
குரும்பைதழைக்குங்கரும்பனையே 
குயில்வந்தழைக்குங்கரும்பனையே 
குருகீர்நந்தமரங்கரையே 
காணரீர் நந்தமரங்கரையே . ( எஉ ) 

நேரிசை ஆசிரியப்பா . 
தனுள் பத்துத்தாமரைகளும் ஒன்பது 

அதிசயங்களும் காண்க . 
கரைபொருதொழுகுங் காவிரியாறே 
ஆற்றிடைக்கிடப்பதோ ரைந்தலையரவே 


உஎ 


திருவரங்கக்கல 
அரவஞ்சுமப்பதோ ரஞ்சன மலையே 
அம்மலைபூத்ததோ ரரவிந்தவனமே 
அரவிந்தமலர்தொறு மதிசயமுளவே 
கடல் விளிம்புடுத்த கண்ணகன் ஞாலம் 
உடன் முழுதளந்த தொருதாமரையே 
வகிரிளம்பிறையான் வார்சடைதேங்கப் 
பகீரதிகான்றதோர் பங்கேருகமே 
யாவையும்யாரையும் படைக்க நான்முகக் 
கோவையீன்றதோர் கோகனகமே 
திருமகட்கினிய திருமனையாகிப் 
பருமணியிமைப்பதோர் பதுமமலரே 
சடைத்தலை தாழ்த்துச் சங்கரனிரப்ப 
முடைத்தலை தவிர்த்ததோர் முளரிமாமலரே 
ஆங்குமண்டோதரி யணிந்தமங்கலநாண் 
வாங்கவில்வாங்கிய வனசமுமொன்றே 
விரிந்தபுகழிலங்கை வேந்தற்குத்தென்றிசை 
புரிந்தருண்மலர்ந்ததோர் புண்டரீகமே 
மண்டிணிஞாலமு வானமுமுட்பட 
அண்டமுண்டுமிழ்ந்ததோ ரம்போருகமே 
கடைசிவந்த கன்று கருமணிவிளங்கி 
யிடைசிலவரிபரந்தினியவாய்நெடியவாய் 
இன்பந்தழீஇய விருபெருங்கமலம் 
துன்பந்தழீஇய தொண்டனேனையும் 
உவப்புடனொருகானோக்கிப் 
பவக்கடல் கடக்கும் பரிசுபண்ணினவே . ( எங ) 

கார்காலம் - வண்டு- கலி நிலைத்துறை. 
பண்கொண்ட வேயூது செவ்வா யரங்கேசர் பை 
ம் பொன்னி நாட் , டெண்கொண்ட பேராசை தந் 
தார் மறந்தார் கொ லிசைவண்டுகாள் , விண்கொண் 


உஅ 


தருவரங்கக்கலம்பகம் . 
டமலை மீது விண்மாரி பொழிகின்ற விசைபோலவே 
ன் , கண்கொண்ட முலை மீது கண்மாரி பொழிகின்ற 
கார்காலமே . 

( எச ) 
கைக்கிளை - கட்டளைக்கலித்துறை . 
காரகமோநம் வடதிருவேங்கடக் கார்வரையோ 
நீரகமோநெடு வானகமோதுயி னீடுபணிப் [ னும் 
பேரகமோதென் றிருவரங்கப்பெருங் கோயிலென் 
ஊரகமோவிடக் தண்காவினின்ற வொருவருக்கே . 

வஞ்சித்துறை . 
ஒருநயம் பேசுவன் -றிருவரங்கேசர்தாள் 
மருவுமின்னாசமாங் - கருமவன்பாசமே . ( எசு ) 

எண்சீர்க்கழிநெடில் ஆசிரிய விருத்தம் . 
பாசமாமடியர்கானேசமாமடிகளும் 

பைம்பொனாராடையுஞ்செம்பொன்மாமேனியும் 
ஆசையாமலருளாள்வாசமார்பகலமு 

மஞ்சலென்றருள்செயுங்கஞ்சமுங்கருணையின் 
தேசுலாவதனமும்மாசிலாமுறுவலுஞ் 

சீரிதாயெழுதுகத்தூரிநாமமுமெனக் 
கீசனார் திருவரங்கேசனார் திகிரியு 
மிலகுவெண்சங்கு மேயுலகமெங்கெங்குமே . ( ) 

வஞ்சிவிருத்தம் . 
எங்கணுநிறைந்துறையுமெம்பிரான் 
கொங்கணுகிவண்டு முரல் கோயில் சூழ் 
உங்கள் வரையெங்கள் வரையொன்றியே 
மங்கையுன கொங்கைகளைமானுமே . ( எ அ ) 

இரங்கல் - கலிநிலைத்துறை 
மானார் கேசன் மேலார் மாலார்வாழ்கோயில் 
தேனார்காவிற்பூவாராயுந்தேனே போல் 


உக 


திருவரங்கக்கலம்பகம் . 
நானாபோகத்தின் பங்கண்டார் நான்வாடப் 
போனார் வாராதேதோவோதாய்போதாவே . ( எகூ ) 

மதங்கு - அறுசீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் . 
போதவெனக்கெளிதானார் போதவனுக்கரிதானார் 
நாதரரங்கர் திருத்தாணாடியரங்கினடக்கின் 
ஓதுமதங்கி நடித்தாலுள்ள மதங்கியரக்காம் 
வேதமறைந்திடவல்லீர்விரையமறைந்துவிடீரே. ( ) 

பாண் - தாழிசை. 
விடாது மடந்தைமார் விரும்பவாயர்மாதர்தோள் 

வியந்து முன்னயந்தவர்க்குவிற்குமெங்கைகொங்கைதான் 
அடாததன்றுபாணவின்னமங்கனன்றியிங்கனம் 

மரங்கரன்புகூரவின்பமாகவல்லவல்லவே 
எடாதிருக்கின்வாய் திறக்குமெங்களையனுச்சிதோ 
யெண்ணெய்பட்டமெய்யிலிட்டமுத்துமுததரீயமும் 
படாமுகந்திறந்தசைந்துமழலைவாயின்மணமறாப் 
பசுநரம்பு புடைபரந்துபால்சுரந்தமுலையுமே . ( ) 

இரங்கல் - கட்டளைக்கலித்துறை . 
முலைகொண்டபான்மணம் வாய்மாறிற் றில்லையம் 
மொய்குழலோ , அலைகொண்டதின்னமென் கைய 
ணையேயலை யாழிவற்றச் , சிலைகொண்ட செங்கை யா 
ங்கேசர்தாள் கொண்ட தேசமெல்லாம் , விலைகொண் 
டவாள்விழி யாள்சென்றவாறெங்கன் வெஞ்சுரமே . 

இரங்கல் - எண்சீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் . 
வெஞ்சமங்கருதுங்கஞ்சனுமெருதும் 

வேழமும்பரியும்வீழமுன்பொருதார் 
தஞ்சமென்றவருக்கஞ்சலென்றருளுங் 
தாயிலன்புடையார் கோயிலின்புடையார் 


- 


கூடு 


திருவரங்கக்கலம்பகம் . 


+ 


மஞ்சுவண்டின முந்துஞ்சுதண்டலைவாய் 

வல்லியொன்றதிலேயெல்லியுந்திகழுங் 
கஞ்சமுண்டதிலேநஞ்சமுண்டதிலே 
கள்ள முண்டதுவென்னுள்ளமுண்டதுவே . ( ) 
முதுவேனிற்காலம் - எண்சீர்க்கழிநெடில் 

ஆசிரிய விருத்தம் . 
உண்டுமிழ்வாசமுடன்றண்டலைமாருதம்வந் 

துலவியசாளர முங்குலவியவாணிலவும் 
விண்டலர் பூவணையும்மென்பனிநீர் புழுகும் 

மேனியிலும் முதிராவேனிலுமாகியவால் 
அண்டர்தொழும்பெருமாளம்புயமின்பெருமா 

ளருமறையின் பெருமாளழகியநம்பெருமாள் 
புண்டரிகங்கமழுந்தண்டுறையோதிமமே 
புன்னைகள்சிந்தலரேயின்னமும் வந்திலரே . ( ) 

கூதிர்காலம் - வேற்றொலிவெண்டுறை . 
இன்னிசைவேயினர் மன்னியகோயிலை யெய்தார் 
போல் , பொன்னினைவாலவர் போன்விடத்தினிற் 
போகாதோ , மின்னிய முகிற்றுளி யென்றென் மே 
லெலாம் , வன்னியின் பொறிகளை வழங்கும் வாடை 
யே . 

( அரு ) 
கார்காலம் - அறுசீர்க்கழிநெடில் ஆசிரிய விருத்தம் .. 
வாடையாயிரு பனியுமாய்வேனிலாய் வந்ததுகா 
ரென்றே , பேடைமாமயிற் சாயலாயன்பர்மேற் பி 
ழைகருதிடல் செம்பொன் , ஆடை நாயகன் றிருமக 
ணாயக னரங்கநரயகனேறும் , ஓடைமாவீது மதமிது 
பிளிறிய வொலியிது மழையன்றே . ( அசு ) 


நக 


திருவரங்கக்கலம்பகம் . 

கட்டளைக் கலித்துறை . 
மழைபோன்மரகதம் போலெம்பிரான்வளர் கோ 
யிலன்னீர் , பிழைபோமிவர்க்கிதை யா 

யாருரைப்பா 
ரிவர் பின்வந்தெய்த , தழைபோயுறைத்த வருத்தம் 
பொறாமைகொல் சங்கரன்பால் , உழைபோயொது 
ங்க முயல்போய்மதிபுக் கொளித்ததுவே . ( அஎ ) 

கார்காலம் - எண்சீர்க்கழிநெடில் ஆசிரிய விருத்தம் . 
ஒளிக்குமிரு சுடர்க்கவளம் விழுங்கும் பேழ்வா 
யுருமுழக்கத் திந்திரவி லோடை நெற்றித் , துளி 
க்குமழை மதக்கொண்மூக் களிற்றைமின்னற் . றோ 
ட்டிமாரு தப்பாகர் துரக்குங்காலம் , அளிக்குலமுங் 
களிக்குமயிற் குலமும்பாடி யாடு பொழிற் றிருவரங் 
கரணையாக்காலம் , விளிக்குமலைக் கருங்கடலு மொ 
றுக்குங்காலம் வினையேற்கு விழிகடுயின் மேவாக் 
காலம் . 

( அஅ ) 
இளவேனிற்காலம் - கலிநிலைத்துறை . 
மேவலர்வாழ் தென்னிலங்கை மலங்கவொரு கா 
லிருகால் விற்குனித்தெய் , ஏவலர்வாழ் திருவரங் 
கத் தெமையிருத்திப் போனவர் நாட் டில்லை போ 

கோவலர்வாய்க் குழலோசைக் கானிரைகள் 
செவியேற்குக் குறும்புன்மாலைப் , பூவலரின் மணம் 
பரப்பி யிளவேனில் வரவந்த பொதியத்தென்றல் . 

இரங்கல் - கட்டளைக்கலித்துறை . 
தென்றலைக்குங்குமச் சேற்றைப் பொறாள் சிறி யா 
ள் பெரிய , துன்றலைக்குந்துடிக் கும்மென்செய்வாடு 
ய ராலழைத்த , வன்றலைக்குஞ்சரங் காத்தாயிலங் 
கை மலங்கவளைத் , தன்றலைக்குஞ்சரத் தாயரங்கா 
வண்ட ராதிபனே . 

( 10 ) 


| 


திருவரங்கக்கலம்பகம் . 

கட்டளைக் கலிப்பா 
அண்டர்போற்றுந்திருவரங்கேசனா 

ரணியரங்கத்திருமுற்றமெய்தினால் 
பண்டுபோனவளையாழிவாங்குவேன் 

பாலியாது பராமுகம்பண்ணினால் 
தண்டும் வாளுஞ்சிலையுமிருக்கவே 

சங்குமாழியுந்தாருமென்பேனவை 
தொண்டருக்கொற்றிவைத்தோமென்னாறோதிற் 
றுளவமாலையைத் தொட்டுப்பறிப்பனே .( கூக ) 

கலிநிலைத்துறை . 
தொட்டுண்ட தயிர்வெண்ணெய்க் கன்றாய்ச்சி யு 
ரலோடு சூழ்ந்து கட்டக் , கட்டுண்டு கழலவிரகறியா 
மலிருந்தழுதகள்வன்யாரே , கட்டுண்டானரங்கனெ 
னக் கட்டுரைப்பாரானாலுங் கங்கைசூடி , மட்டுண்ட 
கொன்றையான்மலர்மேலா னறிவரியவடிவனன்றே . 

அறுசீர்க்கழிநெடில் ஆசிரிய விருத்தம் . 
வடியாத பவக்கடலும் வடிந்து மூல மாயைகடந் 
தப்பாற் போய் வைகுந்தஞ்சேர்ந் , தடியார்கள் குழா 
ங்கூடி யுன தடிக்கீழடிமை செயு மக்கால மெக்காலங் 
தான் , கொடியாடு மணிமாட வயோத்தி மூதூர் குடி 
துறந்து திருவரங்கங் கோயில் கொண்ட , நெடியோ 
னே யடியேனான் முயற்சியின்றி நின்னருளே பார்த் 
திருப்ப னீசனேனே . 

( கூகூ .) 
கட்டளைக் கலித்துறை 
நீசச்சமணர்க்குஞ் சூனியவாதர்க்கு நீதியற்ற , 
பூசற்பெளத்தர்க்குஞ் சைவர்க்கும் யார்க்கும் புக 
லுகின்றேன் , நாசப்படாவுயி ரெல்லா முதற்றந்த 
நாதன் கண்டீர் , ஆசற்றசீராங் கத்தாதிமூலத் தரும் 
பொருளே , 

( கூச ) 


1 


| 


திருவரங்கக்கலம்பகம் . 


நங 


நேரிசை வெண்பா . 
அரும்புண்டரீகத்தடியிணைக்கென்னெஞ்சம் 
இருப புண்ட நீராவதென்றோ- விரும்பி 
அறாதிருந்துங்கோயிலரங்காவுனை நான் 
மறந்திழுந்து மேற்பிறவாமல் . 

( கடு ) 
கலிவிருத்தம் .. 
பிறவியெனுங் கடலழுந்திப் பிணிபசியோடித்திரி 
யச் , சுறவ நுங்கக் கொடுவினையின் சுழலகப்பட்டுழ 
ல்வேனோ, அறமுடையா யென்னப்பா வரங்காவெ 
ன்னாருயிருக , குறவுடையா யடியேனை யுயக்கொள் 
வதொருநாளே . 

( கூசு ) 
எழுசீர்க்கழிநெடி 

ர்க்கழிநெடி வலாசிரியவிருத்தம் . 
ஒரு பொருளல்லேனிருவினையுடை 

யே 
னுனது தொண்டெனுத்துறைகுளித்துன் 
பெருகு தண்ணளியின்பாசந்தொட்டிழிந்து 

பெரியகோர்முத்தியான்பெற்றேன் 
திருவுமாமணியுஞ்சங்கமுமேக்திச் 

செய்யதா மரைபவபூத்துக் 
கருநிறமுடைத்தாய்நதி பொருதரங்கங் 
கலந்ததோர்கருணை வாரிதியே . 

( கூஎ ) 
கட்டளைக் கலித்துறை . 
வாரியரங்கம் வருதிருப்பாவைக்குமண்மகட்கும் 
சீரியாய்கண் வளர் திருக்கோலமுந்தென்றிருக்கா 
வேரியாங்கவிமானமுங்கோயிலுமேவித்தொழா 
பூரியாங்கவர் கண்ணிரண்டாவனபுண்ணிரண்டே ( ) 

நேரிசைவெண்டா, 
புண்ணாருடற்பிறவி போதுமெனக்கும்முனக்கும் 

ணா திருந்ததினிப்போதும்- கண்ணா 


ர் 


எண் 


5 . 


திருவரங்கக்கலம்பகம் . 


குழற்காளாய்தென்னரங்கக் கோயிலாய்நின் பொற் 
கழற்காளாய்நின்றேனைக்கா 

( கூகூ ) 
கலிநிலைத்துறை . 
காவிரிவாய்ப் பாம்பணைமேற் கருமுகில்போற் க 
ண் வளருங் கருணை வள்ளல் , பூவிரியுந் துழாயரங்கர் 
பொன்னடியே தஞ்சமெனப் பொருந்திவாழ்வார் , 
யாவரினு மிழிகுலத்தேர் ரானாலுமவர் கண்டீ ரிமை 
யா நாட்டத் , தேவரினு முனிவரினுஞ் சிவனயனெ 
ன்றிருவரினுஞ் சீரியோரே 

( 100 ) 
எண்சீர்க்கழிநெடி லாசிரிய வண்ண விருத்தம் . 
மழைமுகிலெனவேபணாமுகந்திகழ் 

வரியா வணைபேறிவாழரங்காதம 
எழில்பெறுமிருதாளிலேகலம்பக 

மெனுமொருதமிழ்மாலைதானணிந்தனன் 
குழலி சையளிமேவுகூரம் வந்தருள் 

குருபரனிருபாத போதடைந்தவன 
அழகிய மணவாளதாசனென்பவ 
எடியவாடி சூடிவாழுமன்பனே ( க 0 க ) 
திருவரங்கக்கலம்பகம் 

முற்றிற்று . 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 

தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 
திவ்வியகவி - பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் அருளிச்செய்த 


திருவரங்கக் கலம்பகம் 


4 . 


Pub No : 884 
ISBN : 978-93-85165-39-9 
திருவரங்கக் கலம்பகம் 


30.00 


